விசேஷித்தவர்கள்‌ 


நாம்‌ எப்படிப்பட்டவர்களாக இருப்பினும்‌, தேவன்‌ நம்மை அவருடைய ராஜ்யத்தின்‌ 
பிள்ளைகாக, இப்புவி மாந்தரிடையே விசேஷித்தவர்களாக மாற்ற வல்லவர்‌. எல்லாவற்றையும்‌ 
இழந்த நேரத்தில்‌ அவர்‌ எல்லாம்‌ செய்ய வல்லவர்‌ என்ற தேவனைப்‌ பற்றிய அறிவு நமது 
சோர்பை உடைத்தெறிய வல்லது. ஆவியிலே ஆரம்பம்‌ பண்ணிய நாம்‌ மாம்சத்தில்‌ 
முடிவுபெறலாமோ? (கலாத்தியர்‌ 3:3). சோர்பினிமித்தம்‌ நாம்‌ விட்டுவந்த இடத்திற்கு 
திரும்பினால்‌, தேவ சித்தம்‌ நித்தம்‌ நம்‌ வாழ்வில்‌ மகிமையாய்‌ நிறைவேறும்‌. வீணாணச்‌ 
சிந்தனைகளை வடிவமைத்துக்கொண்டு, அவ்வலையில்‌ சிக்கி தங்களைத்‌ தாங்களே 
அடைத்து வைத்திருப்போராய்‌ நாம்‌ காணப்பட்டாலும்‌, அவை எல்லாவற்றையும்‌ விட்டு 
வெளியேறுவோமென்னில்‌ தேவன்‌ நம்மை அவருக்கென்று விசேஷித்த பாத்திரங்களாகப்‌ 
பயன்படுத்த முடியும்‌. கிறிஸ்துவையும்‌ அவரது வசனங்களையும்‌, தீர்க்கதரிசனங்களையும்‌ 
நம்புகிறவர்களாய்‌, முழு நம்பிக்கையுடன்‌ பூரணமாய்‌ நம்மையும்‌, நமது வாழ்க்கையையும்‌ 
அவருக்கு அர்ப்பணிப்போமெனில்‌ சந்தேகம்‌ நம்மை விட்டுப்‌ பறந்தோடும்‌. நமது வாழ்வின்‌ 
தோல்வியின்‌ மத்தியிலும்‌ வெற்றிச்‌ சிறக்கப்பண்ண தேவன்‌ போதுமானவர்‌. 


நசரேயனாகிய இயேசுவைத்‌ தேவன்‌ பரிசுத்தஆவியினாலும்‌ 
வல்லமையினாலும்‌ அபிஷேகம்பண்ணினார்‌ தேவன்‌ அவருடனேகூட 
இருந்தபடியினாலே அவர்‌ நன்மைசெய்கிறவராயும்‌ பிசாசின்‌ வல்லமையில்‌ 
அகப்பட்ட யாவரையும்‌ குணமாக்குகிறவராயும்‌ சுற்றித்திரிந்தார்‌. யூதருடைய 
தேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ அவர்‌ செய்தவைகளெல்லாவற்றிற்கும்‌ நாங்கள்‌ 
சாட்சிகளாயிருக்கிறோம்‌. அவரை மரத்திலே தூக்கிக்‌ கொலைசெய்தார்கள்‌. 
மூன்றாம்‌ நாளிலே தேவன்‌ அவரை எழுப்பிப்‌ பிரத்தியட்சமாய்க்‌ காணும்படி 
செய்தார்‌. ஆயினும்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ பிரத்தியட்சமாகும்படி 
செய்யாமல்‌, அவர்‌ மரித்தோரிலிருந்து எழுந்தபின்பு அவரோடே புசித்துக்‌ 
குடித்தவர்களும்‌ தேவனால்‌ முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய 
எங்களுக்கே பிரத்தியட்சமாகும்படி செய்தார்‌. அன்றியும்‌ அவரே 
உயிரோடிருக்கிறவர்களுக்கும்‌ மரித்தோர்களுக்கும்‌ தேவனால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியென்று ஜனங்களுக்குப்‌ பிரசங்கிக்கவும்‌, 
சாட்சியாக ஒஓப்புவிக்கவும்‌, அவர்‌ எங்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 
அப்போஸ்தலர்‌ 10:38-42 


பேதுரு ஓர்‌ விசேஷித்தக்‌ கூட்டத்தினரை இவ்வசனங்களில்‌ நம்‌ முன்னே நிறுத்துகின்றார்‌. 
இயேசு கிறிஸ்து இப்புவியில்‌ செய்த ஊழியத்தைக்‌ குறித்து விவரித்துக்‌ கூறியதுடன்‌, 
அவர்‌ எப்படி அடிக்கப்பட்டார்‌, மூன்றாம்‌ நாள்‌ எவ்வாறு உயிரோடு எழுந்தார்‌ என்பதையும்‌ 
அறிவிக்கின்றான்‌. நியாயாதிபதியாக அவர்‌ மீண்டும்‌ பூமிக்கு வருவார்‌ என்பதையும்‌ 
எடூத்துரைக்க அவன்‌ தவறவில்லை. என்றபோதிலும்‌, இயேசு உயிரோடூ எழுந்த பின்பு 
விசேஷித்த கூட்டத்தினருக்கே பிரத்தியட்சமாகக்‌ காட்சியளித்தார்‌ என்பதை பேதுரு 
குறிப்பிடுகின்றார்‌. உயிர்த்தெழுந்த தேவன்‌ நமக்கும்‌ தரிசனம்‌ தருவாரென்றால்‌, தேவன்‌ 
“எனக்குத்‌ தரிசனமளிக்க நான்‌ யார்‌? என்ற கேள்வி நமது உள்ளத்தில்‌ எழும்பும்‌. பவுல்‌ 
தனது நிருபத்தில்‌, “அதன்பின்பு இயேசு ஐந்நூறுபேருக்கு அதிகமான சகோதரருக்கும்‌ 
ஒரேவேளையில்‌ தரிசனமானார்‌; அவர்களில்‌ அநேகர்‌ இந்நாள்வரைக்கும்‌ 
இருக்கிறார்கள்‌, சிலர்‌ மாத்திரம்‌ நித்திரையடைந்தார்கள்‌” (1கொரி 15:6) என்று 
எழுதுகின்றார்‌. இயேசுவைத்‌ தரிசித்த இந்தக்‌ கூட்டத்தினரெல்லாரும்‌ விசேஷித்தவர்களா? 
விசேஷமான ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றவர்களா? 


இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமளித்த நான்கு வித கூட்டத்தினரை நாம்‌ 
வேதத்தில்‌ காணமுடியும்‌. இவர்களை நாம்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌ அவர்கள்‌ 
விசேஷித்தவர்களா என்பது நமக்குத்‌ தெரியவரும்‌. தனது மரணத்தினால்‌ 
சோர்ந்துபோயிருந்தவர்களுக்கும்‌, அவர்‌ மேல்‌ வைத்திருந்த நம்மபிக்கை அற்றுப்போயிற்றே 
என ஏமாற்றமடைந்திருந்தவர்களுக்கும்‌, தனது உயிர்த்தெழுதலையே 
சந்தேகப்பட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும்‌, தோல்வியடைந்தவர்களுக்கும்‌ தன்னை இயேசு 
வெளிப்படுத்தினார்‌. 


விசேஷித்தவர்களாக மாறிய சோர்படைந்தோர்‌ 


அப்பொழுது அவர்‌ அவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
துக்கமுகமுள்ளவர்களாய்‌ வழிநடந்து, ஒருவருக்கொருவர்‌ 
சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள்‌ என்னவென்று கேட்டார்‌. லூக்‌-24:17 
அவரே இஸ்ரவேலை மீட்டிரட்சிப்பவர்‌ என்று நாங்கள்‌ நம்பியிருந்தோம்‌. 
இவைகள்‌ சம்பவித்து இன்று மூன்று நாளாகிறது. லூக்‌ 24:21 


சோர்படைந்திருந்தோரை இயேசுவின்‌ தரிசனம்‌ விசேஷித்தவர்களாக மாற்றியது. இயேசு 
கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின்பு எம்மாவு எனும்‌ கிராமத்திற்குச்‌ சென்றுகொண்டிருந்த 
இரண்டு சீஷர்களோடு கூட இடைபடுகின்றார்‌. இயேசுவின்‌ மரணத்தினால்‌, இந்த இரு 
சீஷர்களின்‌ இதயங்களை சோர்பு ஆட்கொண்டிருந்தது. இயேசு மரித்து மூன்று நாட்கள்‌ 
சென்ற நிலையில்‌, அவர்‌ உயிர்த்தெழுந்ததை அறியாத இச்சீஷர்கள்‌, இயேசு 
கிறிஸ்துவின்‌ மேல்‌ தாங்கள்‌ வைத்திருந்த நம்பிக்கை அற்றுப்போயிற்றே என்ன 
எண்ணத்தில்‌ துக்க முகத்தோடு எம்மமாவு கிராமத்தை நோக்கி வழி நடந்து 
சென்றுகொண்டிருந்தனர்‌. காலியான கல்லறையைக்‌ கண்டபின்னும்‌ கர்த்தரின்‌ 
உயிர்த்தெழுதலை உணராதவர்களாகவே அவர்கள்‌ காணப்பட்டனர்‌.இயேசு உயிரோடு 
எழுந்துவிட்டார்‌ என்ற தூதனது அறிவிப்பைக்‌ கேட்டு வந்த ஸ்திரிகள்‌ இவாகளுக்கு 
அதை அறிவித்தபோதும்‌ இவாகள்‌ நம்புவதற்கு ஆயத்தமில்லாதவாகளாயிருந்தார்கள்‌. 
“எங்கள்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்த சில ஸ்திரீகள்‌ அதிகாலமே 
கல்லறையினிடத்திற்குப்போய்‌,அவருடைய சரீரத்தைக்‌ காணாமல்‌, திரும்பிவந்து, அவர்‌ 
உயிரோடிருக்கிறார்‌ என்று சொன்ன தேவதூதரைத்‌ தரிசித்தோம்‌ என்று சொல்லி, 
எங்களை பிரமிக்கப்பண்ணினார்கள்‌. அப்பொழுது எங்களிலே சிலர்‌ 
கல்லறையினிடத்திற்குப்‌ போய்‌, ஸ்திரீகள்‌ சொன்னபடியே கண்டார்கள்‌; அவரையோ 
காணவில்லை” (லூக்கா 24:22-24) என்பதே அவர்கள்‌ தாங்கள்‌ அறியாமல்‌ உடன்‌ 
நடந்துவந்துகொண்டிருந்த இயேசுவினிடம்‌ அறிவித்த பதிலாயிருந்தது. இஸ்ரவேலை அவர்‌ 
மீட்டு இரட்சிப்பார்‌ என்று நினைத்திருந்த தங்களது நம்பிக்கை இயேசுவின்‌ மரணத்தினால்‌ 
உடைந்துபோயிற்றே என்று ஒருவருக்கொருவர்‌ தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு 
வழிநடந்தனர்‌; துக்கம்‌ அவர்களது உள்ளத்தை நிறைத்திருந்தது. எதிர்பார்த்த அவர்களது 
எண்ணங்கள்‌ நிறைவேறாததினால்‌ சோர்பில்‌ வலையில்‌ அவர்கள்‌ சிக்கியிருந்தனர்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன யாவையும்‌ விசுவாசிக்கிறதற்குப்‌ புத்தியில்லாத மந்த 
இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாகப்‌ பாடூபடவும்‌, தமது மகிமையில்‌ 
பிரவேசிக்கவும்‌ வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல 
தீர்க்கதரிசிகளும்‌ எழுதின தேவாக்கியங்களெல்லாவற்றிலும்‌ தம்மைக்குறித்துச்‌ 
சொல்லியவைகளை இயேசுவே அவர்களுக்கு விவரித்துக்‌ காண்பித்தபோதிலும்‌ 
அவர்களின்‌ இதயம்‌ உணர்வடையவில்லை (லூக்கா 24:25-27). 


என்றபோதிலும்‌, அவர்களுடனே அவர்‌ தங்கும்படிக்குச்‌ சென்று, உடன்‌ அமர்ந்து 
அப்பத்தை எடுத்து, ஆசீர்வதித்து, அதைப்‌ பிட்டூுக்‌ கொடுத்தபோது அவர்களது கண்கள்‌ 
திறக்கப்பட்டது (லூக்கா 24:30-31). இயேசுவோடு கூட அவர்கள்‌ பந்தியிருந்தபோதே 
அவர்களது கண்கள்‌ திறக்கப்பட்டது, அதுவரைக்கும்‌ அவர்‌ உடனிருந்தும்‌ கூட அவரை 
இயேசு என்று அவர்கள்‌ அறியாதிருந்தார்கள்‌. சோர்ந்துபோயிருந்த அவர்களை இயேசுவின்‌ 
தரிசனம்‌ உயிரடையச்‌ செய்தது. உடைந்துபோயிருந்த அவர்களது ஆத்துமா 
உற்சாகமடைந்தது. இயேசுவை அவர்கள்‌ தரிசித்ததும்‌ அவரது உயிர்த்தெழுதலை மற்ற 
சீஷருக்கும்‌ அறிவிக்கும்‌ உற்சாகத்துடன்‌ எருசலேமிற்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்கள்‌ (லூக்கா 
24:33). சோர்ந்துபோயிருந்த அவர்களின்‌ வாழ்க்கைக்கு இயேசுவின்‌ தரிசனம்‌ 
திருப்புமுனையாக அமைந்தது. எங்கே இயேசுவின்‌ அற்புத அடையாளங்களைக்‌ 
கண்டார்களோ, எங்கே அவரோடு ஊழியம்‌ செய்தார்களோ, எங்கே அவரோடு 
சம்பாஷித்தார்களோ அந்த எருசலேமிற்கே மீண்டும்‌ அவர்கள்‌ திரும்பி வந்தார்கள்‌. 
சோர்பின்‌ நிமித்தமாக விட்டு வந்த இடத்திற்கு நாம்‌ மீண்டும்‌ திரும்பிச்செல்வோமென்றால்‌ 
தேவன்‌ நம்மை வல்லமையாகப்‌ பயன்படுத்த முடியும்‌. 


நம்முடைய குடும்பங்களில்‌ இப்படிப்பட்ட சோர்புகள்‌ நம்மை ஆட்கொண்டிருக்கலாம்‌. 
நம்முடைய கனவு தகர்ந்துபோயிற் றே என்ற எண்ணத்தோடு நாம்‌ காணப்படலாம்‌. 
என்றாலும்‌, நமது சோர்புகளை மாற்ற இயேசு போதுமானவர்‌. இவர்களையே பேதுரு 
விசேஷித்தவர்கள்‌ என  வர்ணிக்கின்றார்‌. சோர்புகள்‌ இவ்வுலகத்தின்‌ அத்தனை 
மாந்தருக்கும்‌ உண்டாவதே, எனினும்‌, தேவ அபிஷேகத்தின்‌ தைலம்‌ நம்மில்‌ 
அதிகமாயிருக்குமெனில்‌, சோர்புகளையும்‌, சோதனைகளையும்‌ நாம்‌ எளிதில்‌ 
தாண்டிச்செல்லமுடியும்‌. நாம்‌ சில காரியங்களை நமது வாழ்க்கையில்‌ எதிர்பார்த்து அது 
இல்லாமல்‌ அல்லது கிடைக்காமல்‌ போகும்‌ பட்சத்தில்‌ சோர்பு நம்மைப்‌ 
பற்றிக்கொள்கிறது. எனினும்‌, நம்மேல்‌ இருக்கின்ற அபிஷேகத்தினால்‌ நாம்‌ 
விசேஷித்தவர்களாக மாறமுடியும்‌. 


விசேஷித்தவர்களாக மாறிய ஏமாற்றமடைந்தோர்‌ 


உடனே அவள்‌ ஓடி, சீமோன்பேதுருவினிடத்திலும்‌ இயேசுவுக்கு 
அன்பாயிருந்த மற்றச்‌ சீஷனிடத்திலும்‌ போய்‌: கர்த்தரைக்‌ 
கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்‌, அவரை வைத்த 
இடம்‌ எங்களுக்குத்‌ தெரியவில்லை என்றாள்‌. யோவான்‌ 20:2 


மரியாள்‌ கல்லறையினருகே வெளியே நின்று அழுதுகொண்டிருந்தாள்‌; 
அப்படி அழுதுகொண்டிருக்கையில்‌ அவள்‌ குனிந்து கல்லறைக்குள்ளே 
பார்த்து. யோவான்‌ 20:11 


ஏமாற்றமடைந்திருக்கும்‌ மனிதர்களையும்‌ தேவன்‌ விசேஷித்தவர்களாக மாற்றமுடியும்‌. 
இயேசுவின்‌ கல்லறைக்குச்‌ சென்று அவரது சரீரத்தைக்‌ காணாத மரியாள்‌ உடனே 
இயேசுவின்‌ சரீரத்தை யாரோ திருடிவிட்டார்கள்‌ என்று தானாகவே நினைத்துக்கொண்டாள்‌; 
அத்துடன்‌ மற்றவர்களுக்கும்‌ அதையே பரப்பவும்‌ தொடங்கிவிட்டாள்‌. ஒருவரும்‌ அவளுக்கு 
இயேசுவின்‌ சரீரத்தை திருடிச்‌ சென்றுவிட்டார்கள்‌ என்று அறிவியாதிருந்தும்‌, அவள்‌ 
தானாகவே தனது மனதை அப்படிப்பட்ட எண்ணத்தினால்‌ நிறைத்திருந்தாள்‌. அந்த 
எண்ணத்தையே வந்து மற்ற சீஷர்களுக்கும்‌ அறிவிக்கின்றாள்‌. எனவே, இயேசுவே 
அவளுக்குத்‌ தரிசனமளித்தபோதிலும்‌ கூட அவரைத்‌ தோட்டக்கரர்‌ என்றே எண்ணுகின்றாள்‌ 
(யோவான்‌ 20:15). யாரும்‌ அவளுக்கு அறிவியாதிருந்தும்‌, அவளது எண்ணத்திற்கு 


ஆதாரமில்லாதிருந்தும்‌, அவள்‌ தானாகவே ஒன்றைக்‌ கற்பனைச்‌ செய்துகொண்டு தனது 
மனதை நிறைத்திருந்தாள்‌. சீமோன்‌ பேதுரு கல்லறையினுள்‌ பிரவேசித்து சீலைகள்‌ 
சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததைக்‌ கண்டான்‌, ஆனால்‌, மரியாளோ அந்த கல்லறையிலே 
தேவ தூதர்களைக்‌ கண்டாள்‌ (யோவான்‌ 20:12). என்றபோதிலும்‌, அவள்‌ தன்‌ மனதிலே 
கற்பனையாய்‌ ஒரு காரியத்தை எண்ணி அதையே உண்மை என்று எண்ணி அதினிமித்தம்‌ 
ஏமாற்றமடைந்தவளாயிருந்தாள்‌. ஏமாற்றத்தின்‌ மத்தியிலும்‌ அவள்‌ பின்னாகத்‌ திரும்பி 
இயேசுவைப்‌ பார்த்தபோதிலும்‌, அவரை இயேசு என அடையாளம்‌ கண்டுகொள்ள 
இயலவில்லை (யோவான்‌ 20:14). அவரைத்‌ தோட்டக்காரர்‌ என்றே அவள்‌ எண்ணினாள்‌. 
அவளது ஏமாற்றத்திற்குக்‌ காரணம்‌ அவளே. 


எனினும்‌, மரியாளுக்குத்‌ தரிசனமளிக்க இயேசு தவறவில்லை; தோட்டக்காரர்‌ என அவள்‌ 
நினைக்கும்‌ நான்‌ இயேசுதான்‌ என்பதை அவளுக்கு வெளிப்படுத்தவே அவளை மரியாளே 
என்று அழைக்கின்றார்‌. மரியாளே என்ற இயேசுவின்‌ சத்தம்‌ அவளை ரபூனி என 
மாறுத்தரம்‌ சொல்லவைத்தது. அவளது பதில்‌ அவள்‌ அவர்‌ இயேசுவே 
அறிந்துகொண்டதை வெளிப்படுத்தியது (யோவான்‌ 20:16). மரியாளின்‌ தவறான 
எண்ணங்களையும்‌, கற்பனைகளையும்‌ உடைக்க இயேசு அவளுக்குத்‌ தரிசனமளித்தார்‌. 
இயேசுவைத்‌ தரிசித்த மரியாள்‌, தனது வாழ்வில்‌ ஆனந்தமும்‌ மகிழ்ச்சியும்‌ பெருக்கெடுத்து 
ஒட மற்றவர்களுக்கும்‌ அதை அறிவிக்க ஓடுகின்றாள்‌. அவளது சந்தேகம்‌ அழிந்துவிட்டது; 
ஏமாற்றம்‌ மாறிவிட்டது இயேசுவின்‌ தரிசனம்‌ அவளது தவறான கற்பனையை 
நொறுக்கிப்போட்டது. 


நாமும்‌ அநேக நேரங்களில்‌ நாமாகவே நமது மனதை தேவையில்லாத கற்பனைகளைச்‌ 
சுமந்துகொண்டு, அதையே உண்மை என்று அதைச்‌ சார்ந்துகொண்டு வாழுகின்றோம்‌. 
இப்படிப்பட்டவைகளை விட்டு நாம்‌ வெளியே வந்தால்‌, தேவன்‌ நம்மை 
விசேஷித்தவர்களாக மாற்றுவது நிச்சயம்‌. 


விசேஷித்தவர்களாக மாறிய சந்தேமடைவோர்‌ 


இயேசு வந்திருந்தபோது பன்னிருவரில்‌ ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட 
தோமா என்பவன்‌ அவர்களுடனேகூட இருக்கவில்லை. மற்றச்‌ சீஷர்கள்‌: 
கர்த்தரைக்‌ கண்டோம்‌ என்று அவனுடனே சொன்னார்கள்‌. அதற்கு 
அவன்‌: அவருடைய கைகளில்‌ ஆணிகளினாலுண்டான காயத்தை நான்‌ 
கண்டு, அந்தக்‌ காயத்திலே என்விரலையிட்டு, என்‌ கையை அவருடைய 
விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்கமாட்டேன்‌ என்றான்‌. மறுபடியும்‌ 
எட்டுநாளைக்குப்பின்பு அவருடைய சீஷர்கள்‌ வீட்டிக்குள்ளே 
இருந்தார்கள்‌; தோமாவும்‌ அவர்களுடனேகூட இருந்தான்‌; கதவுகள்‌ 
பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடூவே நின்று: 
உங்களுக்குச்‌ சமாதானம்‌ என்றார்‌. யோவான்‌ 20:24-26 


சந்தேகமடைத்தோரையும்‌ இயேசுவின்‌ சந்திப்பு விசேஷித்தவர்காளாக மாற்றியது. 
இவ்வுலகத்தில்‌ வாழும்‌ சில மனிதர்கள்‌ எவரையுமே நம்புவதற்கு ஆயத்தமில்லாத 
மனமுடையவர்கள்‌. எத்தகைய நம்பிக்கையின்‌ வார்த்தைகளை உடனிருப்போர்‌ 
அவர்களுக்கு அறிவித்தாலும்‌, இவர்களின்‌ மனமோ சந்தேகத்தினாலேயே 
நிறைந்திருக்கும்‌. தோமாவும்‌ அப்படிப்பட்டவர்களில்‌ ஒருவனே. இயேசுவைக்‌ கண்டோம்‌ 
என்று மற்ற சீஷர்கள்‌ அவனுக்கு அறிவித்தபோதும்‌, அந்த வார்த்தைகளை நம்புவதற்கு 
அவன்‌ ஆயத்தமாக இல்லை. அவரது கைகளின்‌ காயத்தைக்‌ கண்டு, விரலையிட்டு, 
என்‌ கையை அவருடைய விலாவிலே போட்டால்தான்‌ நான்‌ நம்புவேன்‌ என்று தனது 
அவிசுவாசத்தையும்‌, சந்தேகத்தையும்‌ வெளிப்படுத்துகின்றான்‌. தோமாவின்‌ சந்தேகம்‌ 
தீர எட்டு நாட்கள்‌ பிடித்தது (யோவான்‌ 20:20). இயேசுவைத்‌ தரிசிக்க எட்டூ நாட்கள்‌ 
அவன்‌ காத்திருக்கவேண்டியதாயிருந்தது. நம்முடைய சந்தேகம்‌ நம்மைக்‌ 


காத்திருக்கப்பண்ணும்‌. நமது அவிசுவாசம்‌ காலதாமதத்திற்குள்ளாய்‌ நம்மைக்‌ 
கொண்டுசென்றுவிடும்‌. 


சந்தேகத்தினால்‌ நிறைந்திருந்த தோமாவை சந்திக்க இயேசு மீண்டும்‌ அவனைத்‌ தேடி 
வந்தார்‌. “நீ உன்‌ விரலை இங்கே நீட்டி, என்‌ கைகளைப்பார்‌, உன்‌ கையை நட்டி, 
என்‌ விலாவிலேபோடூ, அவிசுவாசியாயிராமல்‌ விசுவாசியாயிரு' (யோவான்‌ 20:27) என்று 
இயேசு அவனுக்குத்‌ தரிசனமளித்து, அவனது அவிசுவாசத்தைக்‌ கடிந்துகொண்டார்‌; 
“காணாதிருந்தும்‌ விசுவாசிக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌” என்ற பாடத்தையும்‌ 
தோமாவிற்குக்‌ கற்றுக்கொடுத்தார்‌. 

இசேுவின்‌ தரிசனம்‌ தோமாவை விசேஷித்தவனாக மாற்றியது. இயேசு அவனுக்குத்‌ 
தரிசனமளித்தபோது, என்‌ ஆண்டவரே என்‌ தேவனே என்று தன்னைத்‌ தானே 
முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணித்தான்‌. 

நாம்‌ சந்தேகமுள்ளவர்களாயிருப்போமென்றால்‌, பூரண அர்ப்பணிப்பிற்குள்ளாகக்‌ கடந்து 
வரவேண்டும்‌ அப்போது தேவன்‌ நம்மை விஷேசித்தவர்களாக மாற்றமுடியும்‌. 


விசேஷித்தவர்களாக மாறிய தோல்வியுற்றோர்‌ 


சீமோன்பேதுரு மற்றவர்களை நோக்கி: மீன்பிடிக்கப்போகிறேன்‌ என்றான்‌. 
அதற்கு அவர்கள்‌: நாங்களும்‌ உம்முடனேகூட வருகிறோம்‌ என்றார்கள்‌. 
அவர்கள்‌ புறப்பட்டுப்போய்‌, உடனே படவேறினார்கள்‌. அந்த 
இராத்திரியிலே அவர்கள்‌ ஒன்றும்‌ பிடிக்கவில்லை. யோவான்‌ 21:3 


பின்மாற்றமடைந்து, தோல்வியுற்ற நிலையிலிருக்கும்‌ மக்களையும்‌ தேவன்‌ 
விசேஷித்தவர்களாக மாற்ற முடியும்‌. இயேசுவின்‌ சிலுவை மரணத்தினால்‌, எல்லாமே 
முடிந்துபோயிற்று என்ற நிலைக்கு வந்திரந்த பேதுரு, மற்ற சீஷர்களையும்‌ நோக்கி: 
“நான்‌ மீண்பிடிக்கப்‌ போகின்றேன்‌” என்று அறிவிக்கின்றான்‌. இயேசுவின்‌ மரணத்தினல்‌ 
தான்‌ விட்டுவந்த தொழிலுக்கே திரும்பும்‌ அபாயமான ஓர்‌ நிலை பேதுருவின்‌ 
வாழ்க்கையில்‌ உண்டானது. “பயப்படாதே, இதுமுதல்‌ நீ மனுஷரைப்‌ 
பிடிக்கிறவனாயிருப்பாய்‌' (லூக்கா 5:10) என்ற அழைப்பின்‌ நாளில்‌ கிடைத்த 
வார்த்தைகளை அவன்‌ எண்ணிப்பார்க்கவில்லை. “நாங்களும்‌ உம்முடனே வருகிறோம்‌” 
என்று மாறுத்தரம்‌ சொல்லும்‌ அளவிற்கு அவனது பின்மாற்றத்தின்‌ பயணம்‌ 
மற்றவர்களையும்‌ ஈர்த்தது, இழுத்தது. தோல்வியடைந்த மனிதர்கள்‌ மற்ற 
ஜனங்களையும்‌ அத்தோல்விக்குள்ளாக இழுக்கின்றார்கள்‌. தோல்வியடைந்த மனிதன்‌ 
தான்‌ செல்லும்‌ பின்மாற்றத்தின்‌ வழிக்குள்‌ உடனிருப்போரையும்‌ அழைக்கின்றான்‌. 


பேதுரு தான்‌ மீன்‌ பிடிக்கச்‌ சென்றதுடன்‌ மற்ற சீஷர்களையும்‌ மீண்பிடிக்க அழைத்துச்‌ 
சென்றான்‌. என்றபோதிலும்‌, அவர்களின்‌ பின்மாற்ற வாழ்க்கை அவர்களுக்கு 
வெற்றியாய்‌ முடியவில்லை, மிகுந்த பிரயாசத்திலும்‌ அவர்களுக்கு மிஞ்சியது 
தோல்வியே. ஏன்‌ தோற்கின்றோம்‌ என்பதையும்‌ அவர்களால்‌ அப்போது 
உணர்ந்துகொள்ள இயலவில்லை. இராமுழுவதும்‌ அவர்களுக்கு ஒரு மீனும்‌ 
கிடைக்கவில்லை. 

எனினும்‌, பின்மாற்றத்தில்‌, தோல்வியில்‌ இருந்த அவர்களையும்‌ சந்திக்க இயேசு 
திபேரியாக்‌ கடற்கறையில்‌ தனது சீஷர்களுக்குத்‌ தன்னை வெளிப்படுத்தினார்‌. 
கடற்கறையிலே இயேசு நின்றபோதிலும்‌ அவரை இயேசு என்று அவர்கள்‌ 
அறியவில்லை. அவர்‌ பேசும்‌ தொலைவில்‌ வந்தபோதிலும்‌ அவர்களால்‌ அது 
இயேசுதான்‌ என்று புரிந்துகொள்ள இயலவில்லை. அப்பொழுது இயேசு அவர்களை 
நோக்கி: “நீங்கள்‌ படவுக்கு வலதுபுறமாக வலையைப்‌ போடூங்கள்‌, அப்பொழுது 
உங்களுக்கு அகப்படும்‌” என்றார்‌; அப்படியே அவர்கள்‌ போட்டு, திரளான மீன்கள்‌ 


அகப்பட்டதினால்‌, அதை  இழுக்கமாட்டாதிருந்தார்கள்‌. ஆதலால்‌ இயேசுவுக்கு 
அன்பாயிருந்த சீஷன்‌ பேதுருவைப்‌ பார்த்து: அவர்‌ கர்த்தர்‌ என்றான்‌. அவர்‌ கர்த்தர்‌ 
என்று சீமோன்பேதுரு கேட்டவுடனே, தான்‌ வஸ்திரமில்லாதவனாயிருந்தபடியினால்‌, தன்‌ 
மேற்சட்டையைக்‌ கட்டிக்‌ கொண்டு கடலிலே குதித்தான்‌ (யோவான்‌ 21:6,7). 


அற்புதத்தைக்‌ கண்ட பேதுரு, “ஐயரே, இராமுழுவதும்‌ நாங்கள்‌ பிரயாசப்பட்டூம்‌ ஒன்றும்‌ 
அகப்படவில்லை; ஆகிலும்‌ உம்முடைய வார்த்தையின்படியே வலையைப்‌ போடுகிறேன்‌” 
(லூக்கா 5:5) என்ற அழைப்பின்‌ நாளில்‌ நடந்த அற்புதத்துடன்‌ அதனை ஒப்பிட்டு அவர்‌ 
கர்த்தர்‌ என்பதை உறுதிசெய்துவிட்டான்‌. 


இந்த பேதுருவைப்‌ பார்த்தே இயேசு, “யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே, நீ 
என்னிடத்தில்‌ அன்பாயிருக்கிறாயா' என்று மூன்று முறை கேட்டார்‌; கேட்டதோடு 
மாத்திரமல்ல, என்‌ ஆடுகளை மேய்ப்பாயாக (யோவான்‌ 21:17) என்ற அழைப்பும்‌ 
கொடுத்தார்‌. தோல்வியுற்றிருந்த பேதுருவை இயேசுவின்‌ தரிசனம்‌ விசேஷித்தவனாக 
மாற்றியது. 

நாமும்‌ அழைப்பின்‌ நாளில்‌ நாம்‌ செய்த அர்ப்பணத்தையும்‌, அவரது அழைப்பின்‌ 
வார்த்தைகளையும்‌ நினைவுகூறுவோமென்றால்‌, தோல்வியில்‌ பாதையிலிருந்து மீண்டு 
வர முடியும்‌. பேதுருவின்‌ தேவன்‌ இன்றும்‌ நம்மை அழைக்கின்றார்‌. ஆண்டவரே நான்‌ 
உம்மை முழு மனதுடன்‌ நேசிக்கிறேன்‌ என்பது நமது பதிலாயிருக்குமென்றால்‌ நம்மை 
இவ்வுலகில்‌ விசேஷித்தவர்களாக மாற்றி, ராஜ்யத்தின்‌ பணிணினை நம்மைக்‌ கொண்டு 
செய்துமுடிக்க தேவன்‌ போதுமானவர்‌. 


